GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 

EXTRAORDINARY 
PUBLISHED BY AUTHORITY 

No.294 ] 

CHENNAI , MONDAY , MAY 23 , 2022 
Vaikasi 9 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 

Part II - Section 1 

Notifications or Orders of specific character or of particular interest to the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 

நீர்வளத் துறை 

2022-2023 ஆம் ஆண்டு பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து 24-05-2022 முதல் தண்ணீர் திறந்து விடுதல் 
பற்றிய அறிவிக்கை 

[ அரசாணை ( நிலை ) எண் . 35 , நீர்வள ( கே ) த் துறை , 23 மே 2022 , வைகாசி 9 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ) 

No.ll ( 1 ) / WR / 30 ( a ) / 2022 

2022-2023 ஆம் ஆண்டு பாசனத்திற்காக , 24-05-2022 முதல் சேலம் மாவட்டம் , மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து 
விடப்படுகிறது . 

விவசாயப் பெருங்குடி மக்கள் அனைவரும் தண்ணீரை முறையாகப் பயன்படுத்தி நீர்பங்கீட்டில் நீர்வளத்துறை அலுவலர்களுடன் 
ஒத்துழைத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் . நிலைமைக்கேற்ப , பாசனத்திற்கு முறை வைத்து தண்ணீர் விடப்படும் . 

சந்தீப் சக்சேனா , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 

[ அரசாணை ( நிலை ) எண் . 35 , நீர்வள ( கே ) த் துறை , 23 மே 2022 , வைகாசி 9 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு - 2053 ] 

The Mettur Dam will be thrown open on 24-05-2022 for Irrigation for the year of 2022-2023 . 

2. The ryots are requested to use the water economically and co - operate with the Water Resources Department officials 

in proper distribution and efficient utilization of the available water . Depending upon the situation , turn system will be adopted . 

SANDEEP SAXENA , 

Additional Chief Secretary to Government . 

PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 

Ex - II - 1 ( 294 ) 


GOVERN 


RNMENT 


OF 


AMIL 


TRUTH 
ALONE 
TRIUMPHS 


IT 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No.197 / 2009 . 
[ Price : Re . 0.80 Paise . 


1 


